Kerala Gazette No. 28 dated 9th July , 2013 . 
PART I 


Section iii 


pCRNMENT 
O 


- பக்கம் 


KERALA 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 


அறிக்கை 

2012 ஜூண் 27 
எண் 22205/ச . இ . ஐ . 2/ 2011 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1934 ஆஷாதா 6. 


கேரள மாநில சட்டப்பேரவையில் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2012 ஜூன் 26ஆம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2012 - ன் சட்ட 


ம் எண் 7 


2012 - ன் சட்டப்பேரவை (தகுதியின்மைகளை நீக்குதல் ) 

திருத்த சட்டம் 
1951 - ன் சட்டப்பேரவை ( தகுதியின்மைகளை நீக்குதல் ) சட்டத்தை மீண்டும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை: - 1951- ன் சட்டப்பேரவை ( தகுதியின்மைகளை நீக்குதல் ) சட்டம் 
( 1951- ன் XV ) இதன் பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது 
உகந்ததாக இருப்பதாலும் ; 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 


1 . சுருக்கத்தலைப்பும் தொடக்கமும் . -- (1 ) இந்த சட்டம் 2012 - ன் 
சட்டப்பேரவை ( தகுதியின்மைகளை நீக்குதல் ) திருத்தச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

(2 ) இந்த சட்டத்தில் உள்ளவற்றை பாதுகாப்பதற்காக இது 1951 , 
அக்டோபர் 11ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்படலாம் . 


2 . பிரிவு 2- ல் திருத்தம் . - 1951 - ன் சட்டப்பேரவை ( தகுதியின்மைகளை 
நீக்குதல் ) சட்டம் ( 1951- ன் XV ) ( இதற்குப்பிறகு முதன்மைச் சட்டம் என 
அழைக்கப்படும் ). பிரிவு (2)- ல் துணைப்பிரிவு (1)- ல் , உட்பிரிவு (i)- க்குப் பிறகு 
பின்வரும் விளக்கமும் , குறிப்பும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 


" விளக்கம் . இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக சட்டப்பேரவை 
உறுப்பினர்கள் என்பதில் அமைச்சர்கள் , சபாநாயகர் , துணைசபாநாயகர் , 
எதிர்கட்சித்தலைவர் மற்றும் முதன்மை கொறடா முதலானோர் உட்படுவர் . 


குறிப்புரை... இந்த விளக்க உரை எதிர்கட்சித தலைவருக்காக 1977 , 
செப்டம்பர் 1ஆம் தேதியும் முதன்மை கொறடாவிற்காக 1982 அக்டோபர் 
1ஆம் தேதியும் அமலுக்கு வந்ததாக கருதப்படவேண்டும் ”. 

3 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . --( 1) 2012 - ன் சட்டப்பேரவை 
( தகுதியின்மைகளை நீக்குதல் ) (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2012 - ன் 23 ) இதனால் 
இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் 
செய்ததோ அல்லது செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் காரியமோ 
மேற்கொண்டதோ , மேற்கொண்டதாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் 
நடவடிக்கையோ குறிப்பிடப்பட்ட அவசரச்சட்டத்தின் அடிப்படையில் 
திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ 
எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


